GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN / 467/ 2009 - 11 . 
[Price : Rs. 1 .60 Paise 


OF 
A 


TAMI 


NINO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


am 


(11 


ILNADU 


RUTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


“ 10 NE 1 R 


RIUMPHS 


No . 18 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 13 , 2009 
Chithirai 30 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI- Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


இந்திய புதைபொருள் சட்டம் - புதைபொருள் அறிவிப்புகள் 


158 - 159 


DTP - VI- 1 ( 18 ) — 1 


[ 157 ] 


158 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI — Sec .1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


GENERAL NOTIFICATIONS 


புதைபொருள் அறிவிப்புகள் 
( இந்திய புதைபொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 4- ன்படி அறிவிப்பு) 


(ந .க . எண் 55185 /07 / ஆர்4 .) 


No . VI( 1 )/ 144/ 2009. 


திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் , தாளையுத்து கிராமம் புல எண் 326 - ல் 14 - 10 - 2007 மற்றும் 15 - 10 - 2007 - ல் 
அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு . எ . பெரியசாமி , தொல்பொருள் ஆய்வாளர் , திரு . நாராயணமூர்த்தி , கட்டிடக்கலை மற்றும் 
சிற்பக்கலை ஆய்வாளர் , திரு . கே . மணிவண்ணன் , ஆராய்ச்சி மாணவர் , திரு . பி . கன்னிமுத்து மற்றும் வாழிய உலக நற்பணி 
மன்ற தலைவர் ஞானசேகரன் ஆகியோர் கள ஆய்வுப்பணிகள் மேற்கொண்ட பொழுது அவற்றில் கீழே கண்டுள்ள புதைபொருட்கள் 
கண்டெடுக்கப்பட்டுள்ளன: 


வ . எண் 


புதைபொருள் 


எண்ணிக்கை 


அருங்காட்சியக காப்பாளரின் குறிப்பு . 


1 


கல்லாலான செக்குகள் 


( 1) 75 செ .மீ . விட்டமும் மற்றும் 210 செ .மீ . சுற்றளவும் 

கொண்டது . கி . பி . 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது . 


( 2 ) 85 செ .மீ . விட்டமும் மற்றும் 272 செ . மீ . சுற்றளவும் 

கொண்டது . கி .பி . 12 ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது . 


நடுகல் 


அய்யனார் சிலை 


156 செ . மீ . உயரமும் மற்றும் 69 செ . மீ . அகலமும் கொண்டது . 

கி .பி . 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது . 
90 செ .மீ . உயரமும் மற்றும் 90 செ .மீ . அகலமும் கொண்டது . 

கி .பி . 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது . 
63 செ .மீ . உயரமும் மற்றும் 53 செ . மீ . அகலமும் கொண்டது . 

கி .பி . 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது . 


வீரன் சிலை 


உடைந்த துண்டுக் கல்வெட்டு 1 


சின்னங்கள் பொறிக்கப்பட்ட 
பலகைக்கல் 


கி .பி . 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது . 
5 அடி உயரமும் 2 % அடி அகலமும் கொண்டது . 

கி .பி . 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது . 
2000 வருடங்களுக்கு முற்பட்டது . 


பானை ஓடுகள் 


மேற்கண்ட புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 27 - 04 - 2009 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


புதைபொருள் சட்டம் பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக உரிமை எவரும் கோரவில்லை என்றோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது ( Ownerless ) என முடிவு 
செய்து ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2009 ஏப்ரல் 15 . 


இரா . கிர்லோஷ்குமார் , 

மாவட்ட ஆட்சியர் . 


May 13 , 2009 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


159 


( இந்திய புதைபொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு) 


(ந . க . எண் 88381/ 06 / ஆர்4 .) 


No. VI(1)/ 154/2009 . 

திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டம் , பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் புல எண் 691/1- ல் காலியிடத்தில் நாடக மேடை 
கட்டும் பணிக்காக 17 - 12- 2006 அன்று பிற்பகல் சுமார் 3.30 மணியளவில் வாணம் தோண்டும் பொழுது கடப்பாரையின் 
முனைப்பகுதி பட்டு சேதமடைந்த நிலையில் சிறிய மண் கலயம் காணப்பட்டது . மேற்படி மண் கலயத்தில் கீழே கண்டுள்ள 
புதைபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன: 
வ . எண் புதைபொருள் எண்ணிக்கை 

அருங்காட்சியக காப்பாளரின் குறிப்பு . 
( 3 ) 


எடை 


(2 ) 


( 4 ) 


(5 ) 


726 


257. 25 கிராம் 


சிறிய பொட்டு அளவிலான 
காசுகள் 


தங்கம் , வெள்ளி , செம்பு , துத்தநாக கலவை 


3.400 கிராம் 


பொட்டு ( அனுமன் உருவம் 
பதித்தது ) நாணயம் 


தங்கத்தாலானது கிழக்கிந்திய கம்பெனியால் 
வெளியிடப்பட்டது . 


10.300 கிராம் 


தங்கத்தாலானது 


5 . 930 கிராம் 


( அ ) தாலிக்கொடி 36 .5 
செ . மீ . நீளம் 
( ஆ ) தாலிக்கொடி 40 .0 
செ . மீ . நீளம் 
( இ ) தாலிக்கொடி 39 . 0 
செ . மீ . நீளம் 


தங்கம் மற்றும் வெள்ளி , செம்புக் கலவை 
(10 முதல் 12 காரட் ) 
தங்கம் மற்றும் வெள்ளி , செம்புக் கலவை 
( 10 முதல் 12 காரட் ) 


3.370 கிராம் 


குண்டலம் ( காதுவாரி ) 


2 ஜோடி 


6 .600 கிராம் 


தங்கத்தாலானது ( 10 முதல் 12 காரட் ) 


கொம்பு என்ற புல்லாக்கு 


982 மில்லி கிராம் 


தங்கத்தாலானது ( 10 முதல் 12 காரட் ) 


15 .870 கிராம் 


மெட்டி வளையம் 
(தடை மோதிரம் ) 


தங்கத்தாலானது ( சுமார் 22 காரட் ) 


கருகுமணி ( காதுவாளி ) 


4 . 750 கிராம் 


தங்கத்தாலானது (10 முதல் 12 காரட் ) 


சங்குச்சக்கரம் ( காதுவாளி ) 


10 .030 கிராம் 


தங்கத்தாலானது ( 10 முதல் 12 காரட் ) 


மேற்கண்ட புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 17 - 03 - 2009 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


புதைபொருள் சட்டம் பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக உரிமை எவரும் கோரவில்லை என்றோ அல்லது கோரப்பட்ட 
உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது (Ownerless ) என முடிவு 
செய்து ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2009 பிப்ரவரி 26 . 


இரா . கிர்லோஷ்குமார் , 
மாவட்ட ஆட்சியர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


